NOVEMBER/DECEMBER 2025 


FTA22/CTA22/BTA22 — இலக்கணம்‌ 2 - 
நன்னூல்‌ (சொல்லதிகாரம்‌) 


Time : Three hours Maximum : 75 marks 


10. 


2) பகுதி அ -— (10 ௬ 2 ௪ 20 மதிப்பெண்கள்‌) 


அனைத்து வினாக்களுக்கும்‌ விடையளிக்க. 
இருதிணைகளைக்‌ கூறுக. 

வேற்றுமை உருபுகளைக்‌ கூறுக. 

வினை எத்தனை வகைப்படும்‌? அவை யாவை? 
வினையெச்சம்‌ கூறி சான்று தருக. 

தொகை நிலைத்‌ தொடர்களை எடுத்தியம்புக. 
எட்டு வகை விடைகளை எழுதுக. 

இடைச்‌ சொல்லின்‌ பொது இலக்கணம்‌ யாது? 


'அம்ம' என்னும்‌ அசைச்சொல்‌ உணர்த்தும்‌ பொருள்கள்‌ 
யாவை? 


மூன்று அறிவு உயிர்க்குச்‌ சான்று தருக. 
மிகுதிப்‌ பொருள்‌ உணர்த்தும்‌ உரிச்‌ சொற்கள்‌ யாவை? 


3894 


11. 


12. 


18. 


14. 


15. 


பகுதி ஆ-- (5 % 5- 25 மதிப்பெண்கள்‌) 
அனைத்து வினாக்களுக்கும்‌ விடையளிக்க. - 
(அ) இரண்டாம்‌ வேற்றுமை குறித்து எழுதுக. 


(அல்லது) 
(ஆ) விளியேலாப்‌ பெயர்களை ஆய்ந்துரைக்க. 


(அ) வினை முற்றின்‌ இலக்கணத்தை விவரிக்க. 
(அல்லது) 
(ஆ) வினையெச்சம்‌ அதன்‌ பாகுபாடு குறித்து எழுதுக. 


(அ) வழு என்றால்‌ என்ன? அவற்றை சான்றுடன்‌ 


விரித்து எழுதுக. 
(அல்லது) ்‌ 
(ஆ) அடுக்குத்‌ தொடர்‌, இரட்டைக்‌ கிளவி குறித்து 
எழுதுக. 


(அ) எண்ணிடைச்‌ சொற்கள்‌ குறித்து ஆய்ந்துரை 
செய்க. 


(அல்லது) 
(ஆ) தில்‌, மன்‌, மற்று, மற்றை, கொல்‌ என்னும்‌ 
இடைச்சொற்களின்‌ பொருள்களை விவரிக்க. 
(அ) உயிர்ப்‌ பொருள்களின்‌ தொழில்‌ பண்புகளைத்‌ 
தொகுத்துரைக்க. 
(அல்லது) 


(ஆ) 'கடி' என்னும்‌ உரிச்சொல்‌ உணர்த்தும்‌ பொருள்கள்‌ 


யாவை? 


2 3594 


16. 


ils. 


18. 


19. 


20. 


பகுதி இ-- (8% 10 = 30 மதிப்பெண்கள்‌) 


எவையேனும்‌ மூன்று வினாக்களுக்கு விடையளிக்க. 


ஆகு பெயர்‌, 


அன்மொழிப்‌ 
தொகுத்துரைக்க. 


பெயர்களைத்‌ 


வினை பற்றிய செய்திகளை ஆய்ந்துரைக்க. 


பொருள்கோள்‌ என்றால்‌ என்ன? வகைகளை விளக்குக. 


இடையியல்‌ கருத்துக்களைத்‌ தொகுத்து கட்டுரை 
வடிவில்‌ தருக. 
உரியியல்‌ கொண்டு உயிர்ப்‌ பாகுபாடுகளைப்‌ 


பகுத்துரைக்க. 


3 3894 


